GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


UT 

BLR 
" . . . 


* 


ONMENT 





கட் 
Kட்டி 
பாட 


AAMIL 


GOVEDS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADO 


THIN 


- 


TRUTH 


- 


- 


- 


ALONE T * 


" RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No . 120 ] 


CHENNAI, MONDAY , APRIL 26 , 2010 
Chithirai 13 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் மாவட்டம் , திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியம் , முள்ளங்குடி கிராம ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க. எண் 5582 /2008 / 43.) 
No . VI(2)/153(d )/ 2010 . 

தஞ்சாவூர் மாவட்டம் , திருப்பனந்தாள் வட்டாரம் , முள்ளங்குடி கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . எம் . மகேந்திரன் என்பவர் ஊராட்சி 
கணக்குகளில் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் செய்து விதிகளை மீறி ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 - ன்படி , பதவி நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு , 15 - 07 - 2009 தேதிய தமிழ்நாடு அரசிதழ் 
எண் . 27 - ல் பதவி நீக்க அறிவிக்கை வெளியிடப்பட்டது . 

மேற்காணும் பதவி நீக்க அறிவிக்கையின் மீது 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 உட்பிரிவு 
( 12 ) - ன்படி அன்னாரால் அரசுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு , அரசாணை (ப ) எண் 29 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை 
நாள்: 20 - 01 - 2010 - ன்படி பதவி நீக்க ஆணை ரத்து செய்யப்பட்டு , உறுப்பினர்கள் கருத்து ஊராட்சி மன்றத்தலைவருக்கு ஆதரவாக இருக்கும் 
நிலையில் அதற்கு மாறாக ஊராட்சிகளின் ஆய்வாளர் ஊராட்சி மன்றத்தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடிவு செய்யும்போது அதற்கான 
காரணத்தை தெரிவித்து , மறுவிளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கி பதவி நீக்கம் செய்ய அறிவுரைகள் வெளியிடப்பட்டது . 

மேற்காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ள அறிவுரைகளின்படியும் 19 - 08 - 2009 தேதிய சென்னை உயர் நீதிமன்ற முழு ஆயத்தின் 
தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளின்படியும் அன்னாருக்கு மறுவிளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கி விளக்கத்தினை பெற்று , நிதி 
முறைகேடு நிரூபணமாவதால் மறுவிளக்கம் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் , அன்னாரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் 
செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1) - ன்படியும் சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து 
ராஜ் அரசு முதன்மை செயலர் அவர்களின் கடித ந . க . எண் 3205 /ப. ரா .4/ 2010 - 1, நாள் : 01 - 03 - 2010 தேதிய அறிவுரைகளின்படியும் தமிழ்நாடு 
அரசிதழில் சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


தஞ்சாவூர் , 
2010 ஏப்ரல் 22 . 


எம் . எஸ் . சண்முகம் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 
DTP - VI - 2 Ex . ( 120 ) 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


